Ⓒ 
தமிழ்நாடு அரசு 

2022 


ந 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

சென்னை , புதன்கிழமை , ஜூன் 1 , 2022 
வைகாசி 18 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி II— பிரிவு 2 இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 

வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 

அறிவிக்கை 

[ அரசாணை ( நிலை ) எண் 44 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ( UD4- ( 2 ) ] த் துறை , 6 ஏப்ரல் 2022. ] 

தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
28.10.1992 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 இல் 601 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
வீட்டுவசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித் துறை துறையின் II ( 2 ) / HOU / 5145 / 92 ஆம் எண் அறிவிக்கையில் உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள வடக்கு வள்ளியூர் உள்ளூர் திட்டமிடல் பகுதியில் பின்வரும் வருவாய் கிராமங்களின் பகுதிகளை 
சேர்ப்பதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 

ராதாபுரம் வட்டம் 

4 . 

தெற்கு வள்ளியூர் பாகம்- I 

4 . 

தெற்கு வள்ளியூர் பாகம்- II 

11 . 

அச்சம்பாடு 

நாங்குநேரி வட்டம் 

62 . 

தளபதி சமுத்திரம் பாகம்- I 

62 . 

தளபதி சமுத்திரம் பாகம்- II 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியான நாளிலிருந்து இரண்டு திங்களுக்குள் , மேற்சொன்ன பகுதியிலுள்ள 
யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றம் அல்லது நிறுவனம் , கூடுதலாக சேர்க்கக் கருதப்பட்டுள்ள 
பகுதிகள் தொடர்பாக , மறுப்புரை அல்லது கருத்துரையை எழுத்துப்பூர்வமாக அரசுக்கு அளிக்கலாம் என்றும் மேற்சொன்ன கால 
அளவிற்குள் வரப்பெறும் அவற்றை மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 4 ) உட்பிரிவின் நிபந்தனைகளின்படி 
மேற்கொண்டும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை சென்னை -600 009 இல் உள்ள 
அரசு முதன்மைச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை 
சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

[ 1 ] 

DTP - II - 2- ( 22 ) ( T Sup ) -1 


தமிழ் 


ட 


வாய்மையே 


எண் 22 ] 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .2.40 காசு 


வல்லும் 


2 

[ அரசாணை ( நிலை ) எண் 47 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி [ UD4- ( 2 ) ] த் துறை , 6 ஏப்ரல் 2022 ] 

தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
24.4.1985 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 இல் 316 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
வீட்டுவசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித் துறையின் II ( 2 ) / HOU / 2010 / 85 ஆம் எண் அறிவிக்கையில் உள்ளூர் திட்டமிடல் பகுதியாக 
அறிவிக்கப்பட்டுள்ள சின்னமனூர் உள்ளூர் திட்டமிடல் பகுதியில் பின்வரும் வருவாய் கிராமங்களின் பகுதிகளை சேர்ப்பதற்கான 
அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 

11 . 

புலாந்தபுரம் 

18 . 

முத்துலாபுரம் 

13 . 

உத்தமபாளையம் 

12 . 

மார்க்கையன்கோட்டை 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள் , மேற்சொன்ன 
பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றம் அல்லது நிறுவனம் கூடுதலாக சேர்க்க 
கருதப்பட்டுள்ள பகுதிகள் தொடர்பாக , மறுப்புரை அல்லது கருத்துரையை எழுத்துப்பூர்வமாக அரசுக்கு அளிக்கலாம் என்றும் 
மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 4 ) உட்பிரிவின் நிபந்தனைகளின்படி மேற்கொண்டும் நடவடிக்கை எடுப்பதற்கு 
முன்னர் அரசு அவற்றை பரிசீலிக்கும் என்றும் இதனால் , அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் 
எவையேனுமிருப்பின் , அவற்றை சென்னை -600 009 இல் உள்ள ‘ அரசு முதன்மைச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற 
வளர்ச்சித் துறை தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை -600 009 , என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க 
வேண்டும் . 

ஹிதேஷ் குமார் எஸ் . மக்வானா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 

( தமிழாக்கம் ) 

ந.அருள் , 
இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 

தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 
அறிவிக்கை 

[ அரசாணை ( ப ) எண் 148 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( ர -1 ) ) த் துறை , 5 ஏப்ரல் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியவாறாக , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் மேற்சொன்ன 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை -600 006 , டி.எம்.எஸ் . வளாகத்திலுள்ள தொழிலாளர் ஆணையர் வாயிலாக , அரசு செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 26.12.2018 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 1178 மற்றும் 1179 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 


3 

மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே.வா. / 1091 / 2018 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாக , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பட்டு முறுக்கேற்றும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணி / தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறாக இதனால் 
திருத்தியமைக்கிறார் : 

விவர அட்டவணை 

பட்டு முறுக்கேற்றும் தொழிலில் வேலைவாய்ப்பு 

தொடர் எண் 

பணி / தொழிலாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் ( ரூ . காசு ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

1 . 

நூல் இழைத்தல் 

நாளொன்றுக்கு 305.00 

2 . 

மடித்தல் 

3 . 

சுற்றுதல் 

நாளொன்றுக்கு 306.50 

4 . 

முறுக்கேற்றுதல் 

5 . 

பாவுபோடுதல் 

நாளொன்றுக்கு 317.50 

6 . 

மேலாள் / எழுத்தர் 

மாதமொன்றுக்கு 9289.00 

7 . 

நிருவாக உதவியாளர் 

மாதமொன்றுக்கு 9946.00 

விளக்கங்கள் : ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

( i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001 = 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிககள் ஆகும் . 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு ரூ .186 ( ஒரு ரூபாய் எண்பத்து ஆறு காசு மட்டும் ) 
கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான , அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 

( iii ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு எண்ணின் 
சாராசரியை அடிப்படையாகக் கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
செயலுக்கு வரும் . 

( 2 ) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) மாதாந்திர ஊதியங்களைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

[ அரசாணை ( ப ) எண் 170 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J - 1 ) ] த் துறை , 11 ஏப்ரல் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் வரைவு அறிவிக்கை மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக 


4 

மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அவற்றை சென்னை -600 006 டி.எம்.எஸ் . வளாகத்தில் உள்ள தொழிலாளர் ஆணையர் வாயிலாக அரசு செயலாளர் , தொழிலாளர் 
நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 6.6.2018 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 528 ஆம் பக்கத்தில் ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II ( 2 ) / தொ.வே.வா. / 514 / 2018 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் சலவையகங்கள் மற்றும் துணிகள் துவைத்தல் ( கம்பளி உட்பட ) தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த பணிகளுக்கு வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறாக 
இதனால் திருத்தியமைக்கிறார் : 

விவர அட்டவணை 

சலவையகங்கள் மற்றும் துணிகள் துவைத்தல் ( கம்பளி உட்பட ) தொழிலில் வேலைவாய்ப்பு 

பணியின் வகைகள் 

தொடர் 
எண் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் ( 8 மணி நேர பணிக்கு 
நாளொன்றுக்கு ) ரூ . காசு 
( 3 ) 

( 1 ) 

( 2 ) 

( 1 ) 

418.00 

1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 63/48 ) அல்லது தொழிலாளர் வருங்கால 
வைப்பு நிதித் திட்டத்தின் கீழ் சலவையகங்களில் துணிகள் 
துவைத்தல் 

( 2 ) 

425.50 

1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் 63/48 ) அல்லது தொழிலாளர் மாநில காப்புறுதித் 
திட்டத்தின் அல்லது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதித் 
திட்டத்தின் கீழ் சலவையகங்களில் துணிகளுக்கு பெட்டி 
போடுதல் 

( 3 ) 

424.00 

மேற்சொன்ன இனம் ( 1 ) இல் குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக 
சலவையகங்களில் துணிகளைத் துவைத்தல் . 

433.00 

மேற்சொன்ன இனம் ( 2 ) இல் குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக 
சலவையகங்களில் துணிகளுக்கு பெட்டி போடுதல் . 

விளக்கங்கள் : ( 1 ) குறைந்தளவு ஊதிய வீதங்கள் ரொக்கமாக செலுத்தப்பட வேண்டும் . 

( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

( i ) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி 
நாள் ஒன்றுக்கு ரூ .2.55 ( இரண்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட 
வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது 

ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) நுகர்வோர் விலை குறியீடுகளின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 
கணக்கிடப்படவேண்டும் . 

( ii ) முந்தைய ஆண்டிற்கான ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை 
அடிப்படையாகக் கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இத்திருத்தம் 
செயலுக்கு வரும் . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


5 

( 4 ) தினப்படி ஊதிய வீதங்கள் மற்றும் அகவிலைப்படியில் விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 

( 5 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

( 6 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 

( தமிழாக்கம் ) 

ந.அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


